16. 


A, 


18. 


19. 


20. 


SECTION C — (3 x 10 = 30 marks) 
Answer any THREE questions. 


Deduce the dimensions for (a) force, (b) velocity, 
(¢) acceleration, (d) work, (¢) power. 

(அ) படை, (ஆ) வேகம்‌ (இ) முடுக்கம்‌ (ஈ) வேலை 
(௨) சக்தி ஆகியவற்றின்‌ பரிமாணங்களை தருவிக்கவும்‌. 


Write a note on centripetal and centrifugal forces. 
மையவிலக்கு மற்றும்‌ மையவிலக்கு விசைகள்‌ பற்றி 
குறிப்புகளை எழுதவும்‌. 


Describe in detail about the windmills with a neat 
diagram. 
காற்றாலைகள்‌ பற்றி வரைபடத்துடன்‌ விரிவாக விவரிக்கவும்‌. 


Explain in detail about the forced and damped 
oscillations. 

கட்டாயப்படுத்தப்பட்ட மற்றும்‌ தணித்த அலைவுகளைப்‌ 
பற்றி விரிவாக விளக்கவும்‌. 


Elaborate the properties and types of materials 
which you are using in your daily life. 

உங்கள்‌ அன்றாட வாழ்க்கையில்‌ நீங்கள்‌ பயன்படுத்தும்‌ 
பொருட்களின்‌ பண்புகள்‌ மற்றும்‌ வகைகளை 
விவரிக்கவும்‌. ்‌ 


4 4284 


Time : Three hours 


NOVEMBER/DECEMBER 2023 


23UFPH14/23IFPH14 — INTRODUCTORY 
2 PHYSICS 


Maximum : 75 marks 


SECTION A — (10 x 2 = 20 marks) 
Answer ALL the questions. 


When a vector is said to be coplanar? 

ஒரு திசையன்‌ (வெக்டர்‌) ஒரு தளம்‌ என்று கூறப்படுவது 
எப்போது? 

Write the unit for acceleration. 

முடுக்கத்திற்கான அலகை எழுதவும்‌. 

What-is meant by gravitational force? 

ஈர்ப்பு விசை என்றால்‌ என்ன? 

Distinguish between cohesive and adhesive forces. 
ஒத்திசைவு மற்றும்‌ ஒட்டும்‌ சக்திகளை வேறுபடுத்துங்கள்‌. 
State the law of conservation of energy. 

ஆற்றல்‌ அழிவின்மை விதியை எழுதவும்‌. 


Why is solar energy essential? 
சூரிய ஆற்றல்‌ ஏன்‌ அவசியம்‌? 


List out the different types of motion. 
பல்வேறு வகையான இயக்கங்களை பட்டியலிடுங்கள்‌. 


4284 


10. 


11. 


12. 


Differentiate light and sound waves. 

ஒளி மற்றும்‌ ஒலி அலைகளை வேறுபடுத்துங்கள்‌. 

What is meant by angle of contact? 

தொடர்பு கோணம்‌ என்றால்‌ என்ன? 

Are lubricants useful? Justify. 

லூப்ரிகண்டுகள்‌ (மசகுப்‌ பொருட்கள்‌) பயனுள்ளதா? 
நியாயப்படுத்து. 


8) 


௫) 


A) 


(1) 


SECTION B — (5 x 5 = 25 marks) 
Answer ALL the questions, 


Derive an expression for the angle between 
any two vectors. 

ஏதேனும்‌ இரண்டு திசையன்களுக்கு ((வெக்டர்‌)) 
இடையிலான கோணத்திற்கான  வெளிப்பாட்டைப்‌ 
பெறவும்‌. ்‌ 


Or 

Prove that 
Ax(BxC)+Bx(CxA)+Cx(AxB)= 
EO 0 
என்பதை நிரூபிக்கவும்‌. 

Write a ர்‌ note on nuclear forces. 
அணுக்கரு விசைகளைப்‌ பற்றி ஒரு சிறு குறிப்பை 
எழுதுங்கள்‌. 

Or 
How electrostatic 
electromagnetic force? 
மின்காந்த விசையிலிருந்து மின்னியல்‌ விசை 
எவ்வாறு வேறுபடுகிறது. 

2 4284 


force differs from 


18: - 


(14. 


15. 


(CY) 


(௫) 


.@ 


(டு) 


(CY) 


௫) 


Derive the law of conservation of linear 
momentum. 


நேரியல்‌ உந்தத்தின்‌ அழியாமை விதியை தருவி. 
Or 


Illustrate the significance of photovoltaic 
cells. » 
ஒளி மின்னழுத்த கலத்தின்‌ முக்கியத்துவத்தை 
விளக்கவும்‌. 

Obtain an expression for the banking of 
curved roads. 

வெளி விளிம்பு உயர்த்தப்பட்ட சாலைக்கான 
வெளிப்பாட்டைப்‌ பெறவும்‌. 


Or 
Distinguish between streamline and 
turbulent flow. 
சீரன மற்றும்‌ கொந்தளிப்பான ஓட்டத்தை 
வேறுபடுத்துங்கள்‌. 


Assess the shape of a liquid drop based on 
surface tension. 


மேற்பரப்பு அழுத்தத்தின்‌ அடிப்படையில்‌ ஒரு திரவ 


துளியின்‌ வடிவத்தை மதிப்பிடுங்கள்‌. 
Or 
Distinguish between conductors and 


insulators. 
கடத்திகள்‌ மற்றும்‌ மின்கடத்தாப்‌ 
வேறுபடுத்துக. 


பொருட்கள்‌ 


3 4284 


